GOVERNMENT OF TAMIL NADU 

2016 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[R . Dis . No. 197 /2009 . 
[Price : Rs. 4 .80 Paise . 


TAMI 


ENT. OF 


FRARE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


GOVERN 


UN 


RUTHAL 


PUBLISHED BY AUTHORITY 


TONE 18 


TIUMPHS 


No. 4 ] 


CHENNAI, WEDNESDAY , JANUARY 27 , 2016 
Thai 13 , Manmadha, Thiruvalluvar Aandu – 2047 


Part 11Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages . 


Pages. 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 


HIGHWAYS AND MINOR PORTS 

DEPARTMENT 


Nomination of Certain Persons as members of the 

plantations Labour Housing Advisory Board . 


Acquisition of Lands 


. 


94 -95 


96 


HOUSING AND URBAN DEVELOPMENT 

DEPARTMENT. 


Employees State Insurance Act. — Exemption to 

the permanent employees of 3 Beedi 
Companies at Vellore coming under 
Tamil Nadu State Beedi Manufacturers 
Association , Vellore .. .. .. .. 


96 - 97 


Tamil Nadu Town and Country Planning Act 

Exemption from the Provisions of Development 
Regulation of Second Master Plan for Chennai 
Metropolitan Area relating to construction of 
Commercial Building at Anna Nagar, Chennai. 
Amendment to Notification 


Industrial Disputes Act. — Declaration of Catering 

Industry to be a Public Utility Service .. 


97 


96 


Industrial Tribunal for Adjudication ... 


.. 


97 - 98 


Labour Courts for Adjudication . 


. 


. 


98 - 103 


D . T.P. - 11-2 (4) — 1 


[ 93 ] 


94 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part 11Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 


may be do hereby publish the following notice under 
sub -section (1 ) of Section 15 of Tamil Nadu Highways Act 
2001 (Tamil Nadu Act 34 / 2002) . 


Acquisition of Lands 


NOTICE 


[G . O . Ms. No . 5 , Highways and Minor Ports (HS1), 
6th January 2016 , SL 21, LOGÓTLS, GUTUNİ 

600 - 2046.) 
No. II( 2 )/HWMP /63/ 2016 . — The Governor of Tamil Nadu 
having been satisfied that the lands specified in the schedule 
below and situated in Mettunasuvampalayam Village have to 
be acquired for Public purpose to wit for the formation of 
Bhavani Bye -Pass for Bhavani Town and it having already 
been decided that the entire amount of compensation to be 
awarded for the lands are to be paid out of the funds , 
controlled and managed by the District Revenue Officer, 
Erode and having considered the cause shown by the owners 
or other persons having interest in the said lands as the case 


Under sub - section (1 ) of Section 15 of the Tamil Nadu 
Highways Act, 2001 (Tamil Nadu Act 34 of 2002 ) the Governor 
of Tamil Nadu hereby acquires the lands specified in the 
schedule below measuring to an extent of 15385 Square 
Metres of Ryotwari dry lands in Mettunasuvampalayam Village 
of Erode Taluk , Erode District to the same, a little more or 
less are needed for public purpose , to wit for the formation 
of Bhavani Bye- Pass for Bhavani Town . 


The Plan of the lands are kept in the office of the District 
Collector , Erode and may be inspected at any time during 
office hours . 


SCHEDULE 


Erode District, Erode Taluk, 005 . Mettunasuvampalayam Village . 


Sl. No. R . S . No. 


Owner/Person interested 


Classification & 

Description 


Extent 

under 
acquisition 
(in hectares) 


Details of Trees, 
Wells , Structures / 

Others . 


(1) 


(2) 


( 3 ) 


(4 ) 


(5 ) 


(6 ) 


118 /2B 


0 .05 .80 


Chinnaiyan 


No Buildings & Trees 


Ryot Punjai 
North S . F .No .118 /2A 
East S . F .No . 118/ 5B 
South S . F .No. 118 /4A 
West S . F .No .118 / 3B 


118 /3B 


0 . 13 .00 


No Buildings & Trees 


Chinnaiyan - 1 
Ananthi- 2 


Ryot Punjai 
North S . F .No. 118 / 3A 
East S . F .No . 118 /2A , 2B 
South S .F . No . 118 /4A, 30 
West S . F .No. 121 


3 


118 /4A 


0 .07.50 


Palmyrah - 2 


Muthayammal 
W /o . Chettiyannan 


Ryot Punjai 
North S . F .No. 118 / 2B , 3B 
East S . F .No.118 /5B 
South S . F .No . 118 /4B 
West S . F .No .118 /4B , 30 


118 /5B 


0 . 24 .50 


Palmyrah -5 


1 . Veerappa Gounder 
2 . Tamil Selvi 


Ryot Punjai 
North S . F .No .118 /5A 
East S . F .No . 118 /6B 
South S . F .No . 118 /5C 
West S .F .No. 118 /2B ,4A 


5 


118 /6B 


0 .09. 50 


Neem Tree- 4 


Poosappan 
S /o . Athappa Gounder 


Ryot Punjai 
North S . F .No.118 /6A 
East S . F .No . 118 /7B 
South S. F .No. 118 /6C 
West S . F .No. 118 /5B 


Jan . 27 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


95 


Sl. No. R . S. No . 


Owner/Person interested 


Classification & 

Description 


Details of Trees, 
Wells , Structures/ 

Others . 


Extent 

under 
acquisition 
( in hectares ) 

(3) 


(1) 


(2) 


(4 ) 


(5 ) 


(6 ) 


6 


118 /7B 


0 . 00 .75 


No Buildings & Trees 


Ryot Punjai 
North S . F .No .118 /7A 
East S . F .No.116 
South S .F .No. 116 
West S .F .No. 118 /6B 


1. Veerappa Gounder 

S /o . Devana Gounder 
2 . Tamil Selvi 

W /o . Marasamy. 


7 


121/2 


0.57.5 


Palmyrah - 2 


Ryot Punjai 
North S . F .No. 122 
East S . F .No. 121/3 
South S . F .No . 118 
West S . F .No. 121 /1 , 4 


1. Karuppusamy 

S /o . Muniyappasamy 
2 . Chinnasamy Gounder 

S /o . Karuppana Gounder 
3 . Ramasamy 

S /o . Karuppana Gounder 
4 . Selvaraj 

S /o . Subramani 


122/ 1B 


0 .27 . 0 


Palmyrah - 7 


Ryot Punjai 
North S . F .No .122 /10 
East S . F .No. 122/ 2B 
South S . F .No. 122/ 1A 
West Elavamalai Village . 


1. Chinnaiyan 

S /o . Sukkira Gounder 
2 . Anandhi 

W /o . Chinnaiyan 


9 


122 /2B 


0 . 06 . 5 


No Buildings & Trees 


Ryot Punjai 
North S .F .No. 122 / 1B ,2C 
East S . F .No. 122 / 20 
South S .F .No. 121, 122 /24 
West S . F .No. 122 /1B 


1 . Karuppusamy 

S /o . Muniyappasamy 
2 . Chinnasamy Gounder 

S /o . Karuppana Gounder 
3. Ramasamy 

S /o . Karuppana Gounder 
4 . Selvaraj 

S /o . Subramani 


10 


124 /2B 


0. 01.50 


No Buildings & Trees 


Thangaraj 

S /o . Varathappa Chettiyar 


Ryot Punjai 
North S .F .No . 121 
East S .F .No. 121 
South S . F .No. 124 /2A 
West S . F .No. 124 /2A 


11. 


127 / 2 


0 .00. 30 


No Buildings & Trees 


Saravanan - 1 
Palanisamy- 2 


Ryot Punjai 
North S . F .No. 117 
East Suriyampalayam 

Village 
South S.F .No.127/1 
West S .F .No.127 / 1 


Total — 1.53.85 Hectare (or) 15385 Sq .Mts . 


RAJEEV RANJAN , 
Principal Secretary to Government. 


96 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 1|-- Sec. 2 


HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 
Exemption from the Provisions of Development Regulation 

of Second Master Plan for Chennai Metropolitan Area 
relating to construction of Commercial Building at Anna 
Nagar, Chennai under the Tamil Nadu Town and Country 
Planning Act. 


| - Employers Representatives: 
1 . The Managing Director , 

Arasu Rubber Corporation Limited , 
Vadasery , Nagercoil-629 001. 


2 . 


The General Manager , 
Tamil Nadu Tea Plantation Corporation Limited , 
Coonoor -643 101. 


Amendment to Notification 


3 . 


Member Executive Committee , 
The Planters Association of Tamil Nadu , 
Coimbatore -641 018 . 


[G . O .(3D ) No.2 , Housing and Urban Development (UD - V ), 

6th January 2016 , LIGY 21, LOGOTLIG , 5115665641 
HOOT 0 - 2046.] 

No. II (2 )/HOU /64/2016 . — The following amendment is 
issued to Tamil Nadu Government Gazette Notification 
No. II( 2 )/HOU / 765 /2015 , published at Page No . 845 in 
Part II — Section - 2 (Issue No . 49) , dated 09- 12- 2015 . 


4 . The Chairman , 

Nilgiri Planters Association , 
Coonoor-643 101 . 


ENDMENT 


The condition (a ) is deleted . 


DHARMENDRA PRATAP YADAV , 

Secretary to Government. 


III - Employees Representatives : 
1. Thiru P . Jayaraman , 

State Secretary , Plantation Wing , 
Anna Thozhil Sanga Peravai, 
58 /22 , Vijaya Deepa Cottage , 
College Road , Coonoor- 2 , 
The Nilgiris District. 
Thiru S . Mohan , 
State Committee Member, 
Tamil Nadu AITUC , 
1 /377 , Waterfall Estate , Division 1, 
Waterfall Post, 
Coimbatore -642 105 . 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 
Nomination of Certain Persons as members of the 
plantations Labour Housing Advisory Board . 
[G .O . (2D ) No.43 , Labour and Employment (K2), 

17th August 2015 .] 


3 . 


No. II ( 2 )/LE /65 / 2016 . - In exercise of the powers conferred 
by clauses ( iii) and ( iv) of sub rule (1 ) of rule 54 of the 
Tamil Nadu Plantations Labour Rules, 1955 , the Governor 
of Tamil Nadu hereby nominate the following persons as 
members of the Plantations Labour Housing Advisory Board : 
The Secretary to Government, 

: Chairman 
Labour and Employment Department, 
Chennai-600 009 . 


Thiru C . Ananda Krishnan , 
General Secretary , INTUC , 
Kumari Estate Workers Union , 
Krishnakudeeram , 
Thiruvattur , 
Kanyakumari-629 177 . 
Thiru K .C . Gopikumar , 
Convenor, 
All India Plantation Workers Federation , CITU , 
39 , E1, Cinema Nagar, 
Chinnerivayalkadu , Salem -636 009. 


4 . 


The Chief Inspector of Plantation , : Secretary 
Office of the Commissioner of Labour, 
Chennai-600 006 . 
| - Official Members : 


Exemption to the permanent employees of 3 Beedi 

Companies at Vellore coming under Tamil Nadu State 
Beedi Manufacturers Association , Vellore for certain 
period under the Employees State Insurance Act . 


1 . The Commissioner of Labour, 

Chennai-6 . 
2 . The Chief Engineer (Building), 

Public Works Department, 
Chennai-600 005 . 


[G . O .( D ) No. 8 , Labour and Employment (L1), 
8th January 2016 , LT54 23, LOOTLOG , $1hu6601 
36000 - 2046.] 


3 . The Deputy Secretary to Government, 

Housing and Urban Development Department, 
Chennai-600 009. 


4 . 


The Joint Secretary to Government, 
Environment and Forests Department, 
Chennai-600 009 . 


No. II (2 )/LE /66 / 2016 . - In exercise of the powers conferred 
by Sections 87 to 90 read with Section 91 - A of the Employees 
State Insurance Act, 1948 (Central Act XXXIV of 1948 ), the 
Governor of Tamil Nadu in consultation with the Employees 
State Insurance Corporation , hereby exempt the permanent 
employees of the 3 Beedi Companies at Vellore coming 
under the Tamil Nadu State BeediManufacturers Association , 
Vellore from the operation of the said Act for the period from 
10 -01- 2016 to 09 -01 - 2017 : 


Beedia.com 


verlore the Tamil Me 


Jan . 27 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


97 


1 . M /s . K . Abdul Azeez Sahib & Sons, 

No. 10 , Beedi Factory , 

Konavattam , Vellore -632 013 . 
2 . M /s. S .K . Abdul Aleem Saheb Sons, 

Aleem Beedi Works, 

Vaniyambadi, Vellore District. 
3 . M /s . Ninety Nine Beedi Factory , 

No. 8 , Commissary Bazaar , 
Vellore -632 004. 


(b ) enter any management, office or other 

premises occupied by such principal or 
immediate employer at any reasonable time 
and require any person found in charge thereof 
to produce to such Social Security Officer or 
other official and allow him to examine such 
documents , books and other documents 
relating to the employment of persons and 
payment of wages or to furnish to him such 
information as he may consider necessary ; or 


1. The above exemption is subject to the following 
conditions, namely : 

(a ) The aforesaid managements wherein the 

employees are employed shall maintain a register 
showing the names and designations of the 
exempted employees . 


(c ) examine the principals or immediate employers 

his agent or servant, or any person found in 
such management office or other premises, 
or any person when the said Social Security 
Officer or other official has reasonable cause 
to believe to have been an employee ; or 


(b ) Notwithstanding the exemption , the employees shall 

continue to receive such benefits under the said 
Act to which they might have become entitled to 
on the basis of the contributions paid prior to the 
date from which exemption granted by this 
notification operates. 


(d ) make copies of or take extract from any 

register, account book or other document 
maintained in such managements office or 
other premises . 


Declaration of Catering Industry to be a Public Utility 

Service under the Industrial Disputes Act. 


(c ) The contribution for the exempted period , if already 

paid shall not be refunded . 


2 . The employers of the said managements shall submit 
in respect of the period during which that managements 
were subject to the operation of the said Act (hereinafter 
referred to as “ the said period ") returns in such form and 
containing such particulars as were due from it in respect 
of the said period under the Employees State Insurance 
(General) Regulations , 1950 . 

3 . Any Social Security Officer appointed by the 
Corporation under sub -section (1 ) of Section 45 of the said 
Act or other official authorised in this behalf shall, for the 
purpose of: 


[G . O .( D ) No. 765 , Labour and Employment (D2), 
30th December 2015 , Margazhi, 14 , Manmadha, 

Thiruvalluvar Aandu - 2046 .] 
No. 11(2 )/LE /67 /2016 . — Whereas, the Government of 
Tamil Nadu is satisfied that the public interest requires that 
the “Catering Industry ” should be declared to be a public 
utility servce for the purposes of the Industrial Disputes 
Act, 1947 ( Central Act XIV of 1947 ). 

Now , Therefore , in exercise of the powers conferred by 
sub - clause (vi) of clause (n ) of Section 2 of the said Act, 
the Governor of Tamil Nadu hereby declares the “Catering 
Industry ” to be a public utility service for the purposes of 

De purind o ciemother from the date of 
the said Act, for a period of six months from the date of 
publication of this Notification in the Tamil Nadu Government 
Gazette . 


(i) verifying the particulars contained in any return 

submitted under sub -section ( 1 ) of Section 44 of 
the said Act for the said period ; or 


Disputes between Workmen and Managements 
referred to Industrial Tribunal for Adjudication . 


(ii) ascertaining whether registers and records were 

maintained as required by the Employees State 
Insurance (General) Regulations, 1950 for the 
said period ; or 


(iii) ascertaining whether the employees continues to 

be entitled to the benefits provided by the employer 
in cash and in kind , being benefits in consideration 
of which exemption is being granted under this 
Notification ; or 


4 .9 .65 . PDL , 16565İ. 
( 181606007 (60 ) 66 . 752, Osirupomi ngju 

வேலைவாய்ப்பு (பிரித் துறை, 28 டிசம்பர் 2015 , 
மார்கழி 12 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046.) 
No . II (2 )/LE /68 / 2016 . - 915 9460600160 9060ll. 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , டி . டி . கே . PDL , விருதுநகர் 
என்ற நிர்வாகத்திற்கும் , விருதுநகர் மாவட்ட டி . டி . கே . LIG தேசிய 
தொழிலாளர் சங்கம் , விருதுநகர் என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


( iv ) ascertaining whether any of the provisions of the 

said Act had been complied with during the period 
when such provisions were in force in relation to 
the said managements be empowered to — 


(a ) require the principals or immediate employers 

to furnish to him such information as he may 
consider necessary ; or 


98 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec. 2 


1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் , தூத்துக்குடி . 
சட்டம் XIV /1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 )( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , [ அரசாணை (டி ) எண் . 705 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 

( பி1) த் துறை, 17 டிசம்பர் 2015 , மார்கழி 1 , 
தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 

மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046. ) 
இதனால் ஆணையிடுகிறார் . 

No . II (2 )/ LE / 70/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக அரசு விரைவு 
10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

போக்குவரத்துக் கழகம் , தூத்துக்குடி என்ற நிர்வாகத்திற்கும் , 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

அரசு விரைவு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , தூத்துக்குடி 
சென்னை தொழிற் தீர்ப்பாயத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 

என்று அரசு கருதுவதாலும் ; 
இணைப்பு 
எழுவினா 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
தொழிலாளர்களுக்கு 10 சதவிகிதம் போனஸ் மற்றும் 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
10 சதவிகிதம் கருணைத்தொகை கோரியுள்ள நிலையில் , 

சட்டம் XIV / 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10 ( 1 )( d ) பிரிவின் வரம்பு 
2013 - 2014 - ஆம் ஆண்டிற்கு தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
வேண்டிய போனஸ் மற்றும் கருணைத்தொகை எவ்வளவு என்பதை 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
நிர்ணயம் செய்ய கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்திரவு பிறப்பிக்க . 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
Disputes between Workmen and Managements referred மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
to Labour Courts for Adjudication . 

10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , கோயம்புத்தூர் . திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 

கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை ( டி ) எண் . 696 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

இணைப்பு 
( 41) த் துறை , 16 டிசம்பர் 2015 , கார்த்திகை 30 , 
மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046.) 

எழுவினா 
No . II (2 )/LE / 69/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

திரு . J . ஜோசப் , ஹெல்பர் (கணினி எண் . 30655 ) என்பவரின் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

ஊதிய உயர்வை மூன்று மாதங்களுக்கு தொடர் விளைவுகளுடன் 
போக்குவரத்துக் கழகம் (கோவை ) லிட் ., கோயம்புத்தூர் என்ற 

தள்ளி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 19 - 10 - 2012 - ஆம் தேதியிட்ட 
நிர்வாகத்திற்கும் கோவை மாவட்ட தமிழ் பொது தொழிலாளர்கள் 

உத்தரவு , ஊதிய உயர்வை மூன்று மாதங்களுக்கு தொடர் 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 

விளைவுகள் இல்லாமல் தள்ளி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 
அரசு கருதுவதாலும் ; 

04 - 07 - 2013 - ஆம் தேதியிட்ட உத்தரவு , ஊதிய உயர்வை மூன்று 

மாதங்களுக்கு தொடர் விளைவுகளுடன் தள்ளி வைத்து நிர்வாகம் 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் பிறப்பித்த 24 - 09 - 2013 - ஆம் தேதியிட்ட உத்தரவு , ஊதிய 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் உயர்வை ஆறு மாதங்களுக்கு தொடர் விளைவுகளுடன் தள்ளி 
அவர்கள் கருதுவதாலும் ; 

வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 22 - 10 - 2013 - ஆம் தேதியிட்ட 

உத்தரவு , ஊதிய உயர்வை ஒரு வருடத்திற்கு தொடர் 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

விளைவுகளுடன் தள்ளி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 
சட்டம் XIV / 1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் , 10 ( 1 )( d ) பிரிவின் வரம்பு 

22 - 10 - 2013 - ஆம் தேதியிட்ட உத்தரவு ஊதிய உயர்வை ஆறு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

மாதங்களுக்கு தொடர் விளைவுகள் இல்லாமல் தள்ளி வைத்து 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

நிர்வாகம் பிறப்பித்த 21 - 04 - 2014 - ஆம் தேதியிட்ட உத்தரவு 
கோயம்புத்தூர் , தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 

ஆகிய உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டுமென்ற 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக புறநகர் கிளை , 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

தூத்துக்குடி . 
கோயம்புத்தூர் , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 

[ அரசாணை (டி ) எண் . 719 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
இணைப்பு 

(பிரத் துறை , 18 டிசம்பர் 2015 , மார்கழி 2 , 

மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு- 2046.) 
எழுவினா 

No . II (2 )/LE /71 /2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
திரு . வி . மருதாசலம் என்ற நடத்துனருக்கு (பணி எண் . 018258 ) 
31. 07 . 2012 தேதியன்று வருகைப்பதிவு வழங்கக் கோரும் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

போக்குவரத்துக் கழக புறநகர கிளை , தூத்துக்குடி என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் 
தகுந்த உத்தரவு பிறப்பிக்கவும் . " 

நிர்வாகத்திற்கும் நெல்லை மாவட்ட போக்குவரத்து தொழிலாளர் 
சங்கம் , தூத்துக்குடி என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


அனுப்பப்பட்டார் . தொழில்அவர்கள் கோரங்களைக் இன் வரம்பு 


நாள ரத்து ஆம் தேதி தள்ளி வை 


Jan . 27 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


99 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 1 . நிர்வாக இயக்குநர் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

கழகம் , திருநெல்வேலி 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 2 . பொது மேலாளர் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10( 1 ) (d ) பிரிவின் வரம்பு 

கழகம் , திருநெல்வேலி 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , [ அரசாணை ( டி ) எண் . 724 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட 

( பிரத் துறை , 22 டிசம்பர் 2015 , மார்கழி 6 , 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 .) 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

No . II(2 )/LE / 73/2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்தில் உள்ள 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 

நிர்வாக இயக்குநர் மற்றும் பொது மேலாளர் ஆகியோருக்கும் , 
கொள்ளப்படுகிறது . 

தமிழநாடு அரசு போக்குவரத்துக் கழக ஏஐடியுசி தொழிலாளர் 

சங்கம் , திருநெல்வேலி என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
இணைப்பு 

தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
எழுவினா 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
நடத்துனர் திரு . R . வீரப்பன் (பணி எண் . 8001) என்பவருக்கு 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
நிர்வாகம் ரத்து செய்த 22 - 07 - 2014 - ஆம் தேதிய விடுப்பை 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
அனுமதித்து , விடுப்பாக கருதி நிர்வாகம் பிடித்தம் செய்த ஒருநாள் சட்டம் XIV / 1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் , 10 ( 1 ) (d ) பிரிவின் வரம்பு 
சம்பளத்தை வழங்கவேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட 
சக்தி சர்க்கரை ஆலை , சிவகங்கை . 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
[ அரசாணை (டி ) எண் . 723 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
( பிரத் துறை, 22 டிசம்பர் 2015 , மார்கழி 6 , 

10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 ) 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 
No . II (2 )/ LE /72 /2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக சிவகங்கை , க . மாத்தூர் 
என்ற பகுதியில் உள்ள சக்தி சர்க்கரை ஆலை என்ற 

இணைப்பு 
நிர்வாகத்திற்கும் , சிவகங்கை சக்தி சர்க்கரை ஆலை தேசிய 

எழுவினா 
தொழிலாளர் சங்கம் ( INTUC ) என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 

நடத்துனர் , திரு . மா . நடராஐன் ( பணி எண் . 9572 ) 

என்பவரின் வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட 
அரசு கருதுவதாலும் ; 

பயனுடன் இரண்டு வருடங்களுக்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

பிறப்பித்த 06 - 02 - 2011 - ஆம் தேதியிட்ட உத்தரவை ரத்து செய்ய 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10( 1) (d ) பிரிவின் வரம்பு 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் லிமிடெட் , 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

திருநெல்வேலி . 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , மதுரை , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று [ அரசாணை ( டி ) எண் . 725, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
இதனால் ஆணையிடுகிறார் . 

( பி1) த் துறை, 22 டிசம்பர் 2015 , மார்கழி 6 , 

மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 .) 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட No . II (2 )/LE / 74/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

போக்குவரத்துக் கழகம் லிமிடெட் , திருநெல்வேலி என்ற 

நிர்வாகத்திற்கும் , நெல்லை மாவட்ட போக்குவரத்து தொழிலாளர் 
இணைப்பு 

சங்கம் , திருநெல்வேலி என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
எழுவினா 

தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
திரு . எம் . ஆர் . சேகர் ( பிட்டர் -1 ) என்பவர் முன் அனுமதியின்றி மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
விடுப்பு எடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு Non Seasonal - அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
லிருந்து Seasonal- ஆக பதவி இறக்கம் செய்து வழங்கப்பட்ட 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
தண்டனை உத்தரவு நாள் 06 - 11 - 2014 - ஐ இரத்து செய்தும் 

சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் வரம்பு 
இடைப்பட்ட காலத்திற்கு சம்பளம் மற்றும் இதர பலன்கள் வழங்க 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
வேண்டும் என்றும் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


பகுதியில் பாருள் தொடர்பாக ஆணையின் இலை 


100 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு அவர்கள் கருதுவதாலும் ; 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

சட்டம் XIV /1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
இணைப்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
எழுவினா 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
நடத்துனர் , திரு . பி . கல்யாணி (பணி எண் . 11000 ) அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
என்பவருக்கு திருடு போன பயணச்சீட்டுகளின் மதிப்பு 
ரூ . 23290 / - ஐ நிர்வாகத்திடம் கட்டிய பணத்தை திரும்ப வழங்கிட 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

கோயம்புத்தூர் , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் 
[ அரசாணை (டி ) எண் 726, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

கொள்ளப்படுகிறது . 
(பிரத் துறை, 22 டிசம்பர் 2015 , மார்கழி 6 , 

இணைப்பு 
மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046. ) 

எழுவினா 
No . II (2 )/LE / 75/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

திரு . வெள்ளியங்கிரி என்ற நடத்துனருக்கு (பணி 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

எண் . 98CR1017716 ) 1995 முதல் 1999 வரை உள்ள 
போக்குவரத்துக் கழகம் , லிமிடெட் , திருநெல்வேலி என்ற 

வருடங்களுக்கு உரிய போனஸ் வழங்கப்பட வேண்டும் என்ற 
நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 
தொழிலாளர் முன்னேற்றச் சங்கம் , திருநெல்வேலி என்ற தொழிற் 

உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக புறநகர கிளை , 

தூத்துக்குடி . 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

[ அரசாணை (டி ) எண் 741, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

( பிரத் துறை , 23 டிசம்பர் 2015 , மார்கழி 7 , 
சட்டம் XIV/1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 (1) (d ) பிரிவின் வரம்பு 

மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046. ) 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

No . II( 2)/LE/77 / 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

போக்குவரத்துக் கழக புறநகர கிளை , தூத்துக்குடி என்ற 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

நிர்வாகத்திற்கும் , நெல்லை மாவட்ட போக்குவரத்து தொழிலாளர் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

சங்கம் , தூத்துக்குடி என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
கொள்ளப்படுகிறது . 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
இணைப்பு 

சட்டம் XIV /1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் , 10 ( 1 ) (d ) பிரிவின் வரம்பு 
எழுவினா 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
ஓட்டுனர் , திரு . G . ஏசா ( பணி எண் . 5493 ) என்பவரின் திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட 
வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயனுடன் வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
இரண்டு வருடங்களுக்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 
25 - 06 - 2011 - ஆம் தேதியிட்ட உத்தரவை ரத்து செய்ய 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 10 (27) பிரிவின்கழ , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , கோயம்புத்தூர் . கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 
[ அரசாணை (டி ) எண் 732 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( 41) த் துறை, 22 டிசம்பர் 2015 , மார்கழி 6 , 

எழுவினா 
மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046.) 

ஓட்டுனர் திரு . L . பச்சைத்திருமேனி (பணி எண் . 4112 ) 
No . II (2 )/LE / 76/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

என்பவருக்கு நிர்வாகம் ரத்து செய்த 22 - 07 - 2014 - ஆம் தேதிய 

விடுப்பை அனுமதித்து , விடுப்பாக கருதி நிர்வாகம் பிடித்தம் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

செய்த ஒருநாள் சம்பளத்தை வழங்க வேண்டுமென்ற 
போக்குவரத்துக் கழகம் , கோயம்புத்தூர் என்ற நிர்வாகத்திற்கும் , 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 
தமிழ் போக்குவரத்து பொது தொழிற்சங்கத்திற்குமிடையே 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


(2Y/LE /76/2016 - இந்த ர்பாக, தமிழ்நாடு, அம், தொழிற்ச 


Jan . 27 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


101 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் லிமிடெட் , 

இணைப்பு 
திருநெல்வேலி . 

எழுவினா 
[ அரசாணை ( டி ) எண் 742, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

ஓட்டுனர் திரு . இ . ஆறுமுகம் (பணி எண் . 4266 ) என்பவரின் 
( பிரத் துறை , 23 டிசம்பர் 2015 , மார்கழி 7 , 

வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயனுடன் 

இரண்டு வருடங்களுக்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 
மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046.) 

27 - 12 - 2010 - ஆம் தேதியிட்ட உத்தரவை ரத்து செய்ய 
No . II (2 )/LE / 78 / 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
போக்குவரத்துக் கழகம் , லிமிடெட் , திருநெல்வேலி என்ற 

தாய்சோலா பிளாண்டேசன் தேவர்சோலா எஸ்டேட் . 
நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 
தொழிலாளர் முன்னேற்றச் சங்கம் திருநெல்வேலி என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 

[ அரசாணை (டி ) எண் 754 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
என்று அரசு கருதுவதாலும் ; 

டி2த் துறை , 28 டிசம்பர் 2015 , மார்கழி 12 , 

மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046. ) 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; No . II (2 )/LE / 80/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக திருவாளர்கள் தாய்சோலா 
சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10( 1 )(d ) பிரிவின் வரம்பு 

பிளாண்டேசன் தேவர்சோலா எஸ்டேட் என்ற நிர்வாகத்திற்கும் 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

நீலகிரி எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் யூனியன் ( CITU ) என்ற 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட 

என்று அரசு கருதுவதாலும் ; 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
10 (2ஏ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட கருதுவதாலும் ; 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
கொள்ளப்படுகிறது . 

சட்டம் XIV /1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
இணைப்பு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
எழுவினா 

கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
திரு . P . வேதமணி , ஓட்டுனர் (பணி எண் . 5276 ) என்பவருக்கு 
வருடாந்திர ஊதிய உயர்வினை திரண்ட பயனுடன் ஒரு வருடம் 
நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 22 - 04 - 2009 - ஆம் 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
தேதியிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டுமென்ற 

10 (2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

கோயம்புத்தூர் , தொழிலாளர் நீதிமன்றத்திடம் கேட்டுக் 

கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை (டி ) எண் 743 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

இணைப்பு 
(பிரித் துறை , 23 டிசம்பர் 2015 , மார்கழி 7 , 
மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு- 2046 . ) 

எழுவினா 
No . II(2 )/LE / 79/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

தாய்சோலா பிளாண்டேசன் தேவர் சோலா தேயிலை 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

தொழிற்சாலையின் தொழிலாளியான திரு . மூர்த்தி என்பவரை 
போக்குவரத்துக் கழகம் , லிமிடெட் , திருநெல்வேலி என்ற 

01 - 11 - 2014 - ஆம் தேதி முதல் தேவன் III - வது டிவிசனுக்கு 
நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 

நிர்வாகம் இடமாற்றம் செய்ததை ரத்து செய்து தேவர்சோலா 
தொழிலாளர் முன்னேற்றச் சங்கம் திருநெல்வேலி என்ற 

தேயிலை தொழிற்சாலையிலேயே மீண்டும் பணியமர்வு 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 

அளிக்குமாறு கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
என்று அரசு கருதுவதாலும் ; 

நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

திருவாளர்கள் கரோலின் எஸ்டேட் , நீலகிரி 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

[ அரசாணை (டி ) எண் 755, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

( டி2த் துறை , 28 டிசம்பர் 2015 , மார்கழி 12 , 
சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046.) 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

No . II( 2)/LE /81/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக திருவாளர்கள் கரோலின் 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

எஸ்டேட் , நீலகிரி என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு தோட்டத் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் ( எல் . பி . எப் ) என்ற 
10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு என்று அரசு கருதுவதாலும் ; 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


வேண்டும் வலி தொழிலா அவர்கள் கோரங்களைக் வின் 


102 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || _ Sec . 2 


தொழிற்த்து 
பெற்றுக்திக்குமாறு 


மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக தாய்சோலா பிளாண்டேசன் தேவர்சோலா எஸ்டேட் . 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 

[ அரசாணை (டி ) எண் 757 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

( டி2) த் துறை, 30 டிசம்பர் 2015 , மார்கழி 14 , 
சட்டம் XIV/1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 (1 )(d ) பிரிவின் வரம்பு 

மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046. ) 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

No . II ( 2 )/ LE / 83 / 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக திருவாளர்கள் தாய்சோலா 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 

பிளாண்டேசன் தேவர்சோலா எஸ்டேட் என்ற நிர்வாகத்திற்கும் 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

நீலகிரி எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் யூனியன் ( CITU ) என்ற 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட என்று அரசு கருதுவதாலும் ; 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
கோயம்புத்தூர் , தொழிலாளர் நீதிமன்றத்திடம் கேட்டுக் 

அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கொள்ளப்படுகிறது . 

கருதுவதாலும் ; 
இணைப்பு 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
எழுவினா 

சட்டம் XIV /1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் , 10 ( 1 ) (d ) பிரிவின் வரம்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தொழிலாளி திருமதி அஞ்சலிதேவி என்பவருக்கு , தற்காலிகப் 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
பணி நீக்கம் செய்த காலமான 20 - 03 - 2013 முதல் 

கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
29 - 03 - 2013 வரையிலான எட்டு நாட்கள் மற்றும் 23 - 05 - 2013 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
முதல் 12 - 06 - 2013 வரையிலான பதினாறு நாட்களுக்கு 
முழுச்சம்பளம் வழங்கப்பட வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
கோரிக்கை நியாயமானதா ? 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
ஆமெனில் , கிடைக்க வேண்டிய நிவாரணம் என்ன ? 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

கோயம்புத்தூர் , தொழிலாளர் நீதிமன்றத்திடம் கேட்டுக் 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் கோயம்புத்தூர் . 

கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 
[ அரசாணை ( டி) எண் 756, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
1) த் துறை , 30 டிசம்பர் 2015 , மார்கழி 14 , 

எழுவினா 
மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046. ) 

தாய்சோலா பிளாண்டேசன் தேவன் II டிவிசன் 

தொழிலாளியான திரு . பிஜீ என்பவரை 01 - 11 - 2014 - ஆம் தேதி 
No . II(2 )/ LE / 82 /2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

முதல் தேவர்சோலா தேயிலை தொழிற்சாலைக்கு நிர்வாகம் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு இடமாற்றம் செய்ததை ரத்து செய்து தாய்சோலா பிளாண்டேசன் 
போக்குவரத்துக் கழகம் , கோயம்புத்தூர் என்ற நிர்வாகத்திற்கும் , தேவன் II டிவிசனிலேயே மீண்டும் பணியமர்வு அளிக்குமாறு 
தமிழ் பொது தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்திற்குமிடையே கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 

( அரசாணை (டி ) எண் 761, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

( டி2) த் துறை, 30 டிசம்பர் 2015 , மார்கழி 14 , 
அவர்கள் கருதுவதாலும் ; 

மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046. ) 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் வரம்பு No . II( 2 )/LE/ 84/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக திருவாளர்கள் தாய்சோலா 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

பிளாண்டேசன் தேவர்சோலா எஸ்டேட் என்ற நிர்வாகத்திற்கும் 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக நீலகிரி எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் யூனியன் என்ற தொழிற் 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

கருதுவதாலும் ; 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கோயம்புத்தூர் , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் 

கருதுவதாலும் ; 
கொள்ளப்படுகிறது . 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
இணைப்பு 

சட்டம் XIV / 1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் , 10 ( 1 ) (d ) பிரிவின் வரம்பு 
எழுவினா 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
"திரு . G .K . சுப்பிரமணியம் (பணி எண் . C23204 ) என்ற 

கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
ஓட்டுநருக்கு 20 - 09 - 2012 அன்று ஆப்சென்ட் என பதிவு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
செய்யப்பட்டதை மாற்றி விடுப்பாக பதிவு செய்யக் கோரும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 
தகுந்த உத்திரவு பிறப்பிக்கவும் . 


அதிகமற்சொன் 
தீர்ப்பார் 
. 


Jan . 27 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


103 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 01 - 11 - 2014 - ஆம் தேதி முதல் தேவன் | - வது டிவிசனுக்கு 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நிர்வாகம் இடமாற்றம் செய்ததை ரத்து செய்து மீண்டும் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு தேவர்சோலா III டிவிசனிலேயே பணியமர்வு அளிக்குமாறு கோரும் 
கோயம்புத்தூர் , தொழிலாளர் நீதிமன்றத்திடம் கேட்டுக் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 
கொள்ளப்படுகிறது . 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
இணைப்பு 
எழுவினா 

குமார் ஜயந்த் , 
தாய்சோலா பிளாண்டேசன் தேவர்சோலா III டிவிசன் 

அரசு செயலாளர் . 
தொழிலாளியான திரு . K . விஐயகுமார் என்பவரை 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


